இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 
51 - நாடகமும்‌ அரங்கியலும்‌. 1,11. 
புதிய 


பாடத்திட்டம்‌ 
புள்ளியிடும்‌ திட்டம்‌. 


நாடகமும்‌ அரங்கியலும்‌ பாடநெறியானது, 
வினாப்பத்திரம்‌ -|, வினாப்பத்திரம்‌ | என இரு பத்திரங்களை உள்ளடக்கியது. 
பகுதி | இல்‌ 40 வினாக்களையும்‌ பகுதி ||இல்‌ 07 வினாக்களையும்‌ 
கொண்டூள்ளது. 
பகுதி | இன்‌ 40 வினாக்களும்‌ கட்டாய வினாக்களாகும்‌. சரியான விடையை 
இனம்‌ கண்டு விடைத்தாளில்‌ அதற்குரிய கூட்டில்‌ புள்ளடி இடுதலாகும்‌. 
வினாப்பத்திரம்‌ - | 
பகுதி -| 40 வினாக்களுக்கு 40௬ 1= 40 புள்ளிகள்‌ 
பகுதி - || 07 வினாக்களையுடையது. 
இவ்‌ வினாத்தாளில்‌ 07 வினாக்களில்‌ முதலாம்‌ வினா கட்டாயமானது. 
ஏனையவற்றுள்‌ நான்கு வினாக்களைத்‌ தெரிவு செய்து எல்லாமாக ஐந்து 
வினாக்களுக்கு விடை அளித்தல்‌ வேண்டும்‌. 

5 X12 = 60 புள்ளிகள்‌ 


வினாப்பத்திரம்‌ | | 
பகுதி - | 40 புள்ளிகள்‌ 
பகுதி - | 60 புள்ளிகள்‌ 


மொத்தம்‌ 100 புள்ளிகள்‌. 


51 - நாடகமும்‌ அரங்கியலும்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌)-க.வா.த (சாதாரண தரப்‌ பரீட்சை - 2019 - இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


க.பொ.த (சா.தர)ப்‌ பரீட்சை - 2019 

விடைத்தாள்களுக்குப்‌ புள்ளியிடல்‌ - பொது நுட்ப முறைகள்‌ 
விடைத்தாள்களுக்குப்‌ புள்ளியிடும்‌ போதும்‌, புள்ளிப்பட்டியலில்‌ புள்ளிகளைப்‌ பதியும்‌ போதும்‌ ஓர்‌ 
அங்கீகரிக்கப்பட்ட முறையைக்‌ கடைப்பிடித்தல்‌ கட்டாயமானதாகும்‌. அதன்பொருட்டு பின்வரும்‌ முறையில்‌ 
செயற்படவும்‌. 

1. விடைத்தாள்களுக்குப்‌ புள்ளியிடூவதற்கு சிவப்பு நிற குமிழ்முனை பேனாவை பயன்படுத்தவும்‌. 

2. சகல விடைத்தாள்களினதும்‌ முதற்பக்கத்தில்‌ உதவிப்‌ பரீட்சகரின்‌ குறியீட்டண்ணைக்‌ குறிப்பிடவும்‌. 
இலக்கங்கள்‌ எழுதும்போது தெளிவான ஒலக்கத்தில்‌ எழுதவும்‌. 

3. இலக்கங்களை எழுதும்போது பிழைகள்‌ ஏற்பட்டால்‌ அவற்றைத்‌ தனிக்கோட்டினால்‌ கீறிவிட்டு, மீண்டும்‌ 
பக்கத்தில்‌ சரியாக எழுதி, ஒப்பம்‌ இடவும்‌. 

4. ஒவ்வொரு வினாவினதும்‌ உபபகுதிகளின்‌ விடைகளுக்காக பெற்றுக்கொண்ட புள்ளியை பதியும்‌ போது 
அந்த வினாப்பகுதிகளின்‌ இறுதியில்‌ 3 இன்‌ உள்‌ பதியவும்‌. இறுதிப்‌ புள்ளியை வினா இலக்கத்துடன்‌ 
| | இன்‌ உள்‌ பின்னமாகப்‌ பதியவும்‌. புள்ளிகளைப்‌ பதிவதற்கு பரீட்சகர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிரலை 
உபயோகிக்கவும்‌. 


உதாரணம்‌ - வினா ஒல 08 


பல்தேர்வு விடைத்தாள்‌ (துளைத்தாள்‌ ) 

1. புள்ளி வழங்கும்‌ திட்டத்தின்‌ படி சரியான தெரிவைத்‌ துளைத்தாளில்‌ அடையாளமிடவும்‌. அவ்வாறு 
அடையாளமிடப்பட்ட இடத்தை வெட்டி நீக்கித்‌ துளைத்தாளைத்‌ தயாரிக்கவும்‌. துளைத்தாளை விடைகளின்‌ 
மீது சரியாக வைத்துக்‌கொள்ளக்கூடியதாகச்‌ சுட்டண்‌ அடைப்பையும்‌ வெட்டி நீக்கவும்‌. சரியான 
விடைகளின்‌ எண்ணிக்கையைக்‌ காட்டும்‌ அடைப்பையும்‌ வெட்டி நீக்கவும்‌. சரியான, பிழையான விடைகளை 
குறிப்பிடக்கூடியதாக ஒவ்வொரு வரிசைக்கும்‌ இறுதியில்‌ வெற்று நிரையொன்றை வெட்டி ஏற்படுத்திக்‌ 
கொள்ளவும்‌. வெட்டிக்கொண்ட துளைத்தாளில்‌ பிரதம பரீட்சகரிடம்‌ கையொப்பம்‌ பெற்று 
அங்கீகரித்துக்‌ கொள்ளவும்‌. 

2. அதன்‌ பின்னர்‌ விடைத்தாளை நன்கு பரிசீலித்துப்‌ பார்க்கவும்‌. ஏதாவது வினாவுக்கு, ஒரு விடைக்கும்‌ அதிகமாக 
குறியிட்டிருந்தாலோ, ஒரு விடைக்காவது குறியிடப்படாமலிருந்தாலோ தெரிவுகளை வெட்டிவிடக்கூடியதாக 
கோடொன்றைக்‌ கீறவும்‌. சில வேளைகளில்‌ பரீட்சார்த்தி முன்னர்‌ குறிப்பிட்ட விடையை அழித்துவிட்டு வேறு 
விடைக்குக்‌ குறியிட்டிருக்க முடியும்‌. அவ்வாறு அழித்துள்ள போது நன்கு அழிக்காது விட்டிருந்தால்‌, அவ்வாறு 
அழிக்கப்பட்ட ஒதரிவின்‌ மீதும்‌ கோடிடவும்‌. 


51- நாடகமும்‌ அரங்கியலும்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌)-க.வா.த (சாதாரண தரப்‌ பரீட்சை - 2019 - இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 

3. துளைத்தாளை விடைத்தாளின்‌ மீது சரியாக வைக்கவும்‌. சரியான விடையை ** அடையாளத்தாலும்‌ பிழையான 
விடையை ௦ அடையாளத்தாலும்‌ இறுதி நிரலில்‌ அடையாளமிடவும்‌. சரியான விடைகளின்‌ எண்ணிக்கையை 
அவ்வவ்‌ தெரிவுகளின்‌ இறுதி நிரையின்‌ கீழ்‌ எழுதவும்‌. அத்துடன்‌ அவற்றை கூட்டி சரியான புள்ளியை உரிய 
கட்டத்தில்‌ எழுதவும்‌. புள்ளி பரிவர்த்தனை செய்யும்‌ சந்தர்ப்பங்களில்‌ பரிவர்த்தனை செய்யப்பட்ட புள்ளியை 
உரிய கூட்டினுள்‌ எழுதவும்‌. 


கட்டமைப்பு கட்டுரை மற்றும்‌ கட்டுரை விடைத்தாள்கள்‌ 

1. பரீட்சார்த்திகளால்‌ விடைத்தாளில்‌ வெறுமையாக விடப்பட்டுள்ள இடங்களையும்‌, பக்கங்களையும்‌ குறுக்குக்‌ 
கோடிட்டூ வெட்டிவிடவும்‌. பிழையான பொருத்தமற்ற விடைகளுக்குக்‌ கீழ்‌ கோடிடவும்‌. புள்ளி 
வழங்கக்கூடிய இடங்களில்‌ * அடையாளமிட்டு அதனைக்‌ காட்டவும்‌. 

2. புள்ளிகளை ஓவலண்ட்‌ கடதாசியின்‌ இடது பக்கத்தில்‌ குறிக்கவும்‌. 

3. சகல வினாக்களுக்கும்‌ கொடுத்த முழுப்‌ புள்ளியை விடைத்தாளின்‌ முன்‌ பக்கத்தினுள்ள பொருத்தமான 
பெட்டியினுள்‌ வினா இலக்கத்திற்கு நேராக 2 இலக்கங்களில்‌ பதியவும்‌. வினாத்தாளில்‌ உள்ள 
அறிவுறுத்தலின்‌ படி வினாக்கள்‌ தெரிவு செய்யப்படல்‌ வேண்டும்‌. எல்லா வினாக்களினதும்‌ புள்ளிகளும்‌ 
முதல்‌ பக்கத்தில்‌ பதியப்பட்ட பின்‌ விடைத்தாளில்‌ மேலதிகமாக எழுதப்பட்டிருக்கும்‌ விடைகளின்‌ புள்ளிகளில்‌ 
குறைவான புள்ளிகளை வெட்டி விடவும்‌. 

4. மொத்த புள்ளிகளை கவனமாக கூட்டி முன்‌ பக்கத்தில்‌ உரிய கூட்டில்‌ பதியவும்‌. விடைத்தாளில்‌ 
வழங்கப்பட்டுள்ள விடைகளுக்கான புள்ளியை மீண்டும்‌ பரிசீலித்த பின்‌ முன்னால்‌ பதியவும்‌. ஒவ்வொரு 


வினாக்களுக்கும்‌ வழங்கப்படும்‌ புள்ளிகளை உரிய விதத்தில்‌ எழுதுவும்‌. 


* புள்ளிப்பட்டியல்‌ தயாரித்தல்‌ 

ஒரு வினாப்பத்திரம்‌ உள்ள பாடங்கள்‌ தவிர ஏனைய சகல பாடங்களுக்குமான இறுதிப்புள்ளி குழுவினுள்‌ 
கணிப்பிடப்படமாட்டாது. இது தவிர ஒவ்வொரு வினாப்பத்திரத்துக்குமான இறுதிப்புள்ளி தனித்தனியான 
புள்ளிப்பட்டியலில்‌ பதியப்பட வேண்டும்‌. வினாப்பத்திரம்‌ 1 இற்கான புள்ளி வினாப்பத்திரம்‌ 1 இற்குரிய 
புள்ளிப்பட்டியலில்‌ “11012] Marks” என்ற நிரலில் பதிந்து எழுத்திலும்‌ எழுக வேண்டும்‌. வினாப்பத்திரம்‌ 11 
இற்கான புள்ளி வினாப்பத்திரம்‌ 1| இற்குரிய புள்ளி பட்டியலில்‌ பகுதிப்புள்ளிகளை உள்ளடக்கி இறுதிப்புள்ளியை 
புள்ளிப்பட்டியலின்‌ “T0௦௮1 Marks” என்ற நிரலில்‌ பதியவும்‌. 43 சித்திரப்‌ பாடத்திற்குரிய 1, 11, மற்றும்‌ 111 ஆம்‌ 
வினாப்பத்திரங்களுக்குரிய புள்ளிகளை தனித்தனியாக புள்ளிப்பட்டியலில்‌ “T௦tal Marks” என்ற நிரலில்‌ 
பதிந்து எழுத்திலும்‌ எழுதுதல்‌ வேண்டும்‌. 


21 - சிங்களமொழியும்‌ இலக்கியமும்‌, 22 - தமிழ்மொழியும்‌ இலக்கியமும்‌ ஆகிய இரு பாடங்களும்‌ 
வினாப்பத்திரம்‌ | இற்குரிய புள்ளி புள்ளிப்பட்டியலில்‌ “T0௦௮1 Marks” என்ற நிரலில்‌ பதிந்து எழுத்திலும்‌ எழுத 
வேண்டும்‌. வினாப்பத்திரம்‌ 11, [1] இற்கான புள்ளிகளை தனி தனியான புள்ளித்தாளில்‌ பகுதிப்புள்ளிகளை 
உள்ளடக்கி “101௮1 Marks” எனும்‌ நிரலில்‌ பதிதல்‌ வேண்டும்‌. 


முக்கியக்‌ குறிப்பு : 
சகல சந்தர்ப்பங்களிலும்‌ ஒவ்வொரு வினாப்பத்திரத்திற்கும்‌ உரிய முழுப்புள்ளியானது முழுத்தானத்தில்‌ 
வினாப்பத்திரம்‌ 1, 1| மற்றும்‌ 111 என்ற புள்ளி பட்டியலின்‌ உரிய நிரலில்‌ நிரலில்‌ உரிய வகையில்‌ பதிதல்‌ வேண்டும்‌. 


எந்தவிதமான காரணங்களிற்காகவும்‌ வினாப்பத்திரத்தின்‌ இறுதிப்புள்ளியானது தசம தானங்களில்‌ 


பதியப்படலாகாது. 


51- நாடகமும்‌ அரங்கியலும்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌)-க.பொ.த (சாதாரண தரப்‌ பரீட்சை - 2019 - இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ . . _.. அந்தரங்கமானது 


மட 0 00 ௦ல்‌ முழுப்‌ பதிப்புரிமையுடையது / All Rights Reserved] 


இ ௫௯௦ 90௦ சக இ Cm ௯ ல படக 60 
இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களமஇலங்கைப்‌ த்‌ ல ட 216 
ட்டு 


Department of Examinations, Sri Lanka De 
இ சர 8ம௦6 SDE & Cs Be BA 
இலங்கைப்‌ பரீட்சைத்‌ தைக க்ிலவ்கைல்‌: மனி 


ஐம்‌ ௫9 லலி ஒறு (60609 ஒக) ௦௦6, 2019 ©1000 
கல்விப்‌ பொதுத்‌ தராதரப்‌ பத்திர (சாதாரண தர)ப்‌ பரீட்சை, 2019 டிசெம்பர்‌ 
General Certificate of Education (Ord. Level) Examination, December 2019 


ஐ௦6% 80 0 MEO LI 
நாடகமும்‌ அரங்கியலும்‌ 1,11 
Drama and Theatre LI 


20 ஒலி கூ இல ௦0௦ இஷ 10 8 
மூன்று மணித்தியாலம்‌ மேலதிக வாசிப்பு நேரம்‌ 10 நிமிடங்கள்‌ 
Three hours Additional Reading Time 10 minutes 


வினாத்தாளை வாசித்து, வினாக்களைத்‌ தெரிவுசெய்வதற்கும்‌ விடை எழுதும்போது முன்னுரிமை 
வழங்கும்‌ வினாக்களை ஒழுங்கமைத்துக்‌ கொள்வதற்கும்‌ மேலதிக வாசிப்பு நேரத்தைப்‌ பயன்படுத்துக. 


நாடகமும்‌ அரங்கியலும்‌ 1 
கவனிக்க : 
எல்லா வினாக்களுக்கும்‌ விடை எழுதுக. 
1 தொடக்கம்‌ 40 வரையுள்ள வினாக்கள்‌ ஒவ்வொன்றிலும்‌ (1), (2), (3), 4) என இலக்கமிடப்பட்ட 
விடைகளில்‌ சரியான அல்லது மிகப்‌ பொருத்தமான விடையைத்‌ தெரிவுசெய்க. 


உமக்கு வழங்கப்பட்டுள்ள விடைத்தாளில்‌ ஒவ்வொரு வினாவுக்கும்‌ உரிய வட்டங்களில்‌ உமது விடையின்‌ 
இலக்கத்தை ஒத்த வட்டத்தினுள்ளே புள்ளடியை (%) இடுக. 

அவ்விடைத்தாளின்‌ மறுபக்கத்தில்‌ தரப்பட்டுள்ள மற்றைய அறிவுறுத்தல்களையும்‌ கவனமாக வாசித்து, 
அவற்றைப்‌ பின்பற்றுக. 


1. நாடகத்தின்‌ மூலக்கூறுகளுள்‌ பிரதானமான ஒன்றாக அமைவது, 


(1) எழுத்துரு ஆகும்‌. (2) நடிப்பு ஆகும்‌. 
(3) வேட உடை ஆகும்‌. (4) காட்சி விதானிப்பு ஆகும்‌. 
2. தொழினுட்பத்துடன்‌ தொடர்புடையதும்‌ கேட்போரின்‌ மனதை அரங்காகக்‌ கொண்டதுமான வடிவம்‌ 
(1) தொலைக்காட்சி நாடகம்‌ (2) சினிமா 
(3) மேடை நாடகம்‌ (4) வானொலி நாடகம்‌ 


3. ஊமம்‌ சார்ந்த அரங்க விளையாட்டாகக்‌ கொள்ளத்தக்கது, 


(1) கோழி கோட்டான்‌ ஆகும்‌. (2) ஆடும்‌ வீடும்‌ ஆகும்‌. 
(3) குருட்டு ஆட்டோ ஆகும்‌. (4) பஸ்‌ ஆகும்‌. 
4. பின்வருவனவற்றுள்‌ சிறுவர்‌ நாடகப்‌ பாடல்‌ 
(1) “சின்னச்‌ சின்னக்‌ குருவிகள்‌...” (2) “மனிதர்கள்‌ உயிர்க்க வேண்டும்‌...” 
(3) “பண்புதான்‌ எங்கள்‌ செல்வம்‌...” (4) “என்னடி உந்தன்‌ கோப்பியில்‌...” 


5. குரல்வழிச்‌ சித்திரிப்பின்போது கவனிக்கப்பட வேண்டியவை, 
(1) மெய்நிலைகள்‌, அசைவுகள்‌ என்பனவாகும்‌. (2) வீச்சு, புறத்தெறிகை என்பனவாகும்‌. 
(3) உடல்தளர்வு, லாவகம்‌ என்பனவாகும்‌. (4) மெய்யசைவு, லலிதம்‌ என்பனவாகும்‌. 


6. பாத்திரம்‌ ஒன்றின்‌ சமூகவியற்‌ பண்புகளுள்‌ உள்ளடங்குபவை, 
(1) பால்‌, வயது, உயரம்‌ என்பனவாகும்‌. 
(2) மனநிலை, நடத்தைகள்‌, பழக்கவழக்கங்கள்‌ என்பனவாகும்‌. 
(3) தொழில்‌, அந்தஸ்து, சமயம்‌ என்பனவாகும்‌. 
(4) பருமன்‌, விருப்பு வெறுப்புகள்‌, தோற்றம்‌ என்பனவாகும்‌. 


51- நாடகமும்‌ அரங்கியலும்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌)-க.வா.த (சாதாரண தரப்‌ பரீட்சை - 2019 - இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


அந்தரங்கமானது 


அ தட 
7. அற்றுகைக்‌ கலைகள்‌ தொடர்பான கூற்றுகளுள்‌ பொருத்தமற்றது 
(1) ஆற்றுவோர்‌ - பார்ப்போர்‌ நேரடித்‌ தொடர்பைக்‌ கொண்டது 
(2) பார்ப்போரின்‌ பதிற்குறி தாக்கம்‌ செலுத்துவது 
(3) கணப்பிரசன்னமானது 
(4) படைப்பிலிருந்து படைப்பாளியைப்‌ பிரித்து நோக்கவல்லது 


8. நடிகரின்‌ இயற்கையான சாரீர வளத்திலும்‌ இசை ஞானத்திலும்‌ பெரிதும்‌ தங்கியுள்ள கலைவடிவம்‌ 
(1) பார்ஸி வழி அரங்கு 2) பலே 


(3) ஊம நாடகம்‌ (4) நவீன நாடகம்‌ 


9. நியமமில்‌ அரங்கில்‌ நடிகர்‌ தெரிவிற்காகப்‌ பெரிதும்‌ பயன்படுத்தப்பெறும்‌ நுட்பங்களுள்‌ ஒன்று 


(1) திறந்த தெரிவு (2) மூடிய தெரிவு 
(3) புதிதளித்தல்‌ (4) சல்லடைத்‌ தெரிவு 
10. நாடக ஆற்றுகையின்‌ வெற்றி தோல்வியைத்‌ தீர்மானிப்பதில்‌ பெரிதும்‌ பங்கெடுப்போர்‌ 
(1) நெறியாளர்‌ (2) பார்ப்போர்‌ 
(3) தயாரிப்பாளர்‌ (4) நாடகாசிரியர்‌ 


11. சுற்றிவரப்‌ பார்ப்போரைக்‌ கொண்ட பாரம்பரிய அரங்க வெளி 


(1) கிரேக்கப்‌ பேரரங்கு (2) கரளிய அரங்கு 

(3) தெருக்கூத்து அரங்கு (4) வட்டக்களரி அரங்கு 
12. கண்ணகி அம்மன்‌ வழிபாட்டுடன்‌ தொடர்புடைய சடங்கு 

(1) சூரன்‌ போர்‌ (2) குளிர்த்தி 

(3) வேட்டைத்‌ திருவிழா (4) மானம்பூ 


13. அண்ணமார்‌ வழிபாட்டுடன்‌ தொடர்புடையதும்‌ குழந்தைவரம்‌ வேண்டி ஆடப்படூவதுமான தமிழ்க்‌ கூத்து 
வடிவம்‌ 
(1) ரட்டயகும (2) சொக்கரி (3) பொன்னர்‌ சங்கர்‌ (4) காமன்கூத்து 


14. “கந்தார்த்தம்‌' எனும்‌ பாடல்‌ மெட்டு அதிக முக்கியத்துவம்‌ பெறும்‌ கூத்து மரபு 


(1) வடபாங்கு (2) தென்பாங்கு (3) வடமோடி (4) வசந்தன்‌ 

15. கட்டிளமைப்‌ பருவத்து மாணவரின்‌ மனவெழுச்சிப்‌ பிரச்சினையைக்‌ கதைப்பொருளாகக்‌ கொண்ட நாடகம்‌ 
(1) புதியதொரு வீடு (2) எந்தையும்‌ தாயும்‌ 
(3) இராவணேசன்‌ (4) ஆரொடு நோகேன்‌ 


16. மோடிமைத்‌ தன்மையையும்‌ கலைஞரின்‌ கற்பனைக்கு அதிக இடமளிக்கும்‌ தன்மையையும்‌ கொண்டமைந்துள்ள 
நாடகங்களின்‌ தொகுதி 
(1) சக்தி பிறக்குது, நம்மைப்‌ பிடித்த பிசாசுகள்‌ 
(2) புதியதொரு வீடு, சுந்தரம்‌ எங்கே 
(3) ஆரொடு நோகேன்‌, எந்தையும்‌ தாயும்‌ 
(4) உறவுகள்‌, கோடை 


17. வடபாங்கு கூத்துகளில்‌, பெரும்பாலும்‌ கதைச்சுருக்கத்தினை அறிமுகம்‌ செய்யும்‌ பாத்திரம்‌ 
(1) கட்டியக்காரன்‌ (2) பபூன்‌ 
(3) புலசந்தோர்‌ (4) கோமாளி 


18. தனித்துவமும்‌ விறுவிறுப்புமுடைய ஆடற்கோலத்தைக்‌ கொண்ட வஞ்சிப்பத்தன்‌ எனும்‌ பாத்திரம்‌ இடம்பெறும்‌ 
கூத்து வடிவம்‌ 
(1) காமன்‌ கூத்து (2) கோவலன்‌ கூத்து 
(3) காத்தவராயன்‌ கூத்து (4) பறைமேளக்‌ கூத்து 


51 - நாடகமும்‌ அரங்கியலும்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌)-க.வா.த (சாதாரண தரப்‌ பரீட்சை - 2019 - இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


ரச சமர அனவ அனர வக அ லு அ. ப 


. “அம்பா” பாடல்கள்‌ எச்சமூகத்தினரின்‌ வாழ்வியலோடு தொடர்புடையவை 
(1) விவசாயிகள்‌ (2) வியாபாரிகள்‌ 
(3) தோட்டத்தொழிலாளர்கள்‌ (4) மீனவர்கள்‌ 


. ஆரொடு நோகேன்‌ நாடகத்தில்‌ இடம்பெறும்‌ படிப்பு மேசை, நிலைக்கண்ணாடி, தையல்‌ இயந்திரம்‌ என்பன 
உள்ளடக்கப்படும்‌ சித்திரிப்பு வகை, 
(1) காண்பியவழி ஆகும்‌. (2) உணர்ச்சிவழி ஆகும்‌. 
(3) உடல்வழி ஆகும்‌. (4) குரல்வழி ஆகும்‌. 


. மாயன்‌, மாசிலன்‌, மறைக்காடர்‌ ஆகிய பாத்திரங்களைக்‌ கொண்ட நாடகத்தினை எழுதியவர்‌, 
(1) நா. சுந்தரலிங்கம்‌ ஆவார்‌. 2) இ. சிவானந்தன்‌ ஆவார்‌. 
(3) மஹாகவி து. உருத்திரமூர்த்தி ஆவார்‌. (4) இ. முருகையன்‌ ஆவார்‌. 


 “வெறுவான வெளிமீது அலைவந்து சீறும்‌ 
வெறிகொண்ட புயல்‌ நின்று கரகங்கள்‌ ஆடும்‌.” 
எனும்‌ வரிகள்‌ இடம்பெற்ற நாடக வகை, 
(1) நிருத்திய நாடகமாகும்‌. (2) பா நாடகமாகும்‌. 
(3) பாடசாலை நாடகமாகும்‌. (4) சிறுவர்‌ நாடகமாகும்‌. 


. மூப்பன்‌ எனும்‌ பாத்திரம்‌ இடம்பெறும்‌ கூத்து, 
(1) வசந்தன்‌ கூத்து ஆகும்‌. (2) மகிடிக்‌ கூத்து ஆகும்‌. 
(3) காமன்‌ கூத்து ஆகும்‌. (4) பறைமேளக்‌ கூத்து ஆகும்‌. 


. பின்வருவனவற்றுள்‌ “பா” நாடகத்‌ தொகுதியுள்‌ அடங்குபவை, 
(1) புதியதொரு வீடு, சக்தி பிறக்குது, மழை என்பனவாகும்‌. 
(2) புதியதொரு வீடு, ஆரொடூ நோகேன்‌, சங்கிலி என்பனவாகும்‌. 
(3) புதியதொரு வீடு, கோடை, முற்றிற்று என்பனவாகும்‌. 
(4) புதியதொரு வீடு, சுந்தரம்‌ எங்கே, சக்தி பிறக்குது என்பனவாகும்‌. 


. இராவணேசன்‌ ஆற்றுகையில்‌ இடம்பெறும்‌ “வீரம்‌ வீரம்‌ என்று விரும்பியுரைத்தீர்‌ என்‌ ஐயா...” எனும்‌ 
பாடலில்‌ மேலோங்கியிருக்கும்‌ உணர்வு, 
(1) கோபம்‌ ஆகும்‌. (2) சோகம்‌ ஆகும்‌. (3) வெறுப்பு ஆகும்‌. (4) வீரம்‌ ஆகும்‌. 


. ஈழத்து இசைநாடகத்‌ துறையில்‌, பெரும்பாலும்‌ பெண்பாத்திரம்‌ ஏற்று நடித்துப்‌ புகழ்பெற்றவர்‌, 
(1) வி. என்‌. செல்வரத்தினம்‌ ஆவார்‌. (2) நடிகமணி வி. வி. வைரமுத்து ஆவார்‌. 
(3) ஜோன்‌ கவாஸ்‌ ஆவார்‌. (4) பொன்னாலைக்‌ கிருஸ்ணன்‌ ஆவார்‌. 


. யாழ்ப்பாணப்‌ பேச்சுமொழி முதன்முதலில்‌ கையாளப்பட்டதாகக்‌ கொள்ளத்தக்க நாடகங்கள்‌ 
(1) அபசரம்‌, விழிப்பு (2) உறவுகள்‌, எந்தையும்‌ தாயும்‌ 
(3) சுந்தரம்‌ எங்கே, உடையார்‌ மிடுக்கு (4) சக்தி பிறக்குது, மழை 


. சோக உணர்வைத்‌ தோற்றுவிப்பதற்கு மிகப்‌ பொருத்தமான இசைக்கருவி, 
(1) மிருதங்கம்‌ ஆகும்‌. (2) உடுக்கு ஆகும்‌. 3) சல்லாரி ஆகும்‌. (4) வயலின்‌ ஆகும்‌. 


. அரங்கில்‌, பார்ப்போர்‌ ஒருவர்‌ பெறும்‌ அனுபவத்தினைப்‌ பரதர்‌ குறிப்பிடுவது, 
(1) கதாஸிஸ்‌ ஆகும்‌. (2) ரஸம்‌ ஆகும்‌. (3) யூஜின்‌ ஆகும்‌. (4) ரஸவாதம்‌ ஆகும்‌. 


. பின்வருவோருள்‌ புலம்பெயர்‌ அரங்கச்‌ செயற்பாட்டாளர்களாக விளங்குவோர்‌ 
(1) நா. சுந்தரலிங்கம்‌, ௧. கணபதிப்பிள்ளை (2) இ. முருகையன்‌, இ. சிவானந்தன்‌ 
(3) ௧. பாலேந்திரா, ௧. சிதம்பரநாதன்‌ (4) ௮. தாசீசியஸ்‌, ௧. பாலேந்திரா 


. பின்வருவனவற்றுள்‌ குதிரையின்‌ குளம்பொலியைத்‌ தோற்றுவிப்பதற்குப்‌ பயன்படுத்தக்கூடிய பொருத்தமான 
பொருள்‌ 
(1) சிரட்டை (2) மெல்லிய தகரம்‌ 
(3) பேனா ம்‌ (4) எக்ஸ்றே-தாள்‌ 


51- நாடகமும்‌ அரங்கியலும்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌)-க.வா.த (சாதாரண தரப்‌ பரீட்சை - 2019 - இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. | 6 | 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


32. நாடகத்தில்‌ வேட உடையின்‌ பிரதான பண்பாக அமைவது, 
(1) எப்போதும்‌ பகட்டூம்‌ ஆடம்பரமும்‌ நிறைந்திருப்பதாகும்‌. 
(2) பாத்திரப்பண்பு மற்றும்‌ நாடக மோடியை வெளிப்படுத்துவதாகும்‌. 
(3) நடிகரை அழகுபடுத்துவதாகும்‌. 
(4) யதார்த்தப்‌ பண்பை மட்டூம்‌ கொண்டிருப்பதாகும்‌. 


.. நாடகத்தில்‌ ஒப்பனையின்போது ஒட்டுவதற்கு மிகப்‌ பொருத்தப்பாடுடையது, 
(1) பைண்டர்கம்‌ ஆகும்‌. (2) மாப்பசை ஆகும்‌. 
(3) சுப்பர்குளு ஆகும்‌. (4) ஸ்பிறிட்கம்‌ ஆகும்‌. 


 மேடைவெளி முழுமையையும்‌ அரங்கப்‌ பின்னணியையும்‌ ஒளியூட்டுவதற்குப்‌ பயன்படூத்தப்பெறும்‌ 
பொருத்தமான ஒளியூட்டல்‌ சாதனம்‌ 
(1) பெருக்கொளி (2) பொட்டொளி 
(3) வர்ணச்சில்லு (4) மங்கலாக்கி 


. நடிகர்‌ வரவு, வெளியேறுகை மற்றும்‌ இசை தொடர்பான விடயங்களை உள்ளடக்கிய ஒளி நினைவுக்‌ 
கையேடு 
(1) நேரக்குறிப்பு ஆகும்‌. (2) வரிக்குறிப்பு ஆகும்‌. 
(3) செயற்பாட்டுக்குறிப்பு ஆகும்‌. (4) காலக்குறிப்பு ஆகும்‌. 


பின்வரும்‌ கூற்றுகளை அவதானிக்குக. 
A - தவக்காலப்‌ பகுதியில்‌ நிகழ்த்தப்‌ பெறுவது 
B - முழுக்கிராமமும்‌ இணைந்து அளிக்கை செய்யப்‌ பெறுவது 
C - மனிதரும்‌ பொம்மைகளும்‌ இணைந்த அளிக்கைப்‌ பாங்கு கொண்டது 
மேற்படி கூற்றுகளுள்‌ A,B,C என்பன குறித்து நிற்பது முறையே, 
(1) சூரன்போர்‌, பாஸ்கா, பாண்டவர்‌ வனவாசம்‌ என்பனவாகும்‌. 
(2) பாஸ்கா, பாண்டவர்‌ வனவாசம்‌, சூரன்போர்‌ என்பனவாகும்‌. 
(3) பாஸ்கா, சூரன்போர்‌, பாண்டவர்‌ வனவாசம்‌ என்பனவாகும்‌. 
(4) பாண்டவர்‌ வனவாசம்‌, சூரன்போர்‌, பாஸ்கா என்பனவாகும்‌. 


0 A,B,C,D ஆகியவற்றால்‌ குறிப்பிடப்பட்டுள்ள படங்களை ஆதாரமாகக்‌ கொண்டு இலக்கம்‌ 37 தொடக்கம்‌ 
40 வரையிலான வினாக்களுக்கு விடையளிக்குக. 


D 
சிங்கள நாட்டார்‌ அரங்கைக்‌ குறிப்பது, 


(1) A ஆகும்‌. (2) 8 ஆகும்‌. (3) 6 ஆகும்‌. (4) D ஆகும்‌. 


கையில்‌ துணி கொண்டு ஆடும்‌ ஆட்ட வகையைக்‌ குறிப்பது, 
(1) A ஆகும்‌. (2) B ஆகும்‌. 3) 6 ஆகும்‌. (4) D ஆகும்‌. 


, ஒட்டுசுட்டான்‌ தான்தோன்றியீஸ்வரர்‌ ஆலயத்தில்‌ மிகச்‌ சிறப்பாக மேற்கொள்ளப்படும்‌ சடங்கைக்‌ குறிப்பது, 
(1) A ஆகும்‌. (2) B ஆகும்‌. (3) C ஆகும்‌. (4) ம ஆகும்‌. 


மாரியம்மன்‌ வழிபாட்டுடன்‌ தொடர்புடைய சடங்கைக்‌ குறித்து நிற்பது, 
(1) A ஆகும்‌. (2) £ ஆகும்‌. 3) 6 ஆகும்‌. (4) D ஆகும்‌. 


51 - நாடகமும்‌ அரங்கியலும்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌)-க.வா.த (சாதாரண தரப்‌ பரீட்சை - 2019 - இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


௫ Com wo 66505௨6655 ர. 
வெங்கைய யரட்தைத இணணைக்களாய்‌ 3 ங்கா 
4.6550,65. (80.௦88) லம - 2019 
க.பொ.த (சா.தர)ப்‌ பரீட்சை - 2019 


மமம்‌ மை ! 51 | க நாடகமும்‌ அரங்கியலும்‌ 


பாட இலக்கம்‌ : [1 119 FR களாக. அனத்த ததக ௮ னன ததக அதை தக. : 


] ஐஐ - 566 
1 பத்திரம்‌ - விடைகள்‌ 


ஏலே | 8௫௩௦ லை கலே | 8820 ஒலை 8Eஜ0 ஒல | ஏலே | 8890 ஒலை 
௦௯௮ விடை இல. ஐலை | விடை இல. ஐலை | விடை இல. 
வினா வினா வினா 
இல. இல. இல. 
0... 2... 1. os 31. த 
02. |... 4......... 12. ல்‌ க. | வே ல்‌ 
03. |... வல்ல 13. க்ஸ்‌ 33. |... கா்‌ 
04. இத! 14. நட 34. க 
05. வ 15. க்‌ 35. ட ரி 
06. அ ட படம்‌ 16. க்‌ 1 2... 
07. ல்‌ | வை | ௮ வன்‌ 
05. க 1. | 2... 38. |... 2 
09. |... ர ரல்‌ திக ஐ. a 
10. டக ஐ. | 3... 40. | 1. 
Sods ௫௫668 கீல்‌ 882000 ஜு ஒலி 
விசேட அறிவுறுத்தல்‌ | ஒரு சரியான விடைக்கு புள்ளி வீதம்‌ 


இல ௬ / மொத்தப்‌ புள்ளிகள்‌ 01% 40 = 40 


ஐ 836௯6௯ ஈட 688 ORO ஜீலம்‌ ஒ6௯0௯ஐ BION C௪ EDS ஒல. 
கீழ்‌ குறிப்பிடப்பட்டிருக்கும்‌ உதாரணத்திற்கு அமைய பல்தேர்வு வினாக்களுக்குரிய புள்ளிகளை பல்தேர்வு 
வினாப்பத்திரத்தின்‌ இறுதியில்‌ பதிக. 


BOLE ள்‌ 65௦ 25 I ஜூ இ EC 25 
சரியான விடைகளின்‌ தொகை 40 பத்திரம்‌ 1 இன்‌ மொத்தப்புள்ளி 40 


51 - நாடகமும்‌ அரங்கியலும்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌)-க.வா.த (சாதாரண தரப்‌ பரீட்சை - 2019 - இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


oe டி 8006 ர5௮9/ முழுப்‌ பதிப்புரிமையுடையது / All Rights Reserved] 


இ Cm ww 6656055566 இ ௫௦௯௦ ல: கஞ்‌ மறலி 

இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களமஇலங்கைப்‌ அ நன்கு 3 இலங்கை 

Department of Examinations, Sri Lanka De 

இ Com ww ௫6605௫6796 இ Com dwg 665205 ன aia 922 ‘ns {an sn 8 

இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களமஇலங்கைப்‌ த்திக்‌, ணக்களம்‌ அலங்‌! 


ஐல ஒத ஊலநில ஐஐ (850602 கு) 80௦6, 2019 ௦௯10S 
கல்விப்‌ பொதுத்‌ தராதரப்‌ பத்திர (சாதாரண தற)ப்‌ பரீட்சை, 2019 டிசெம்பர்‌ 
General Certificate of Education (Ord. Level) Examination, December 2019 


௦9% WI கேல்‌ MEO LI 
நாடகமும்‌ அரங்கியலும்‌ LIU 
Drama and Thearte LI 
நாடகமும்‌ அரங்கியலும்‌ 11 
* முதலாம்‌ அன்த கரு ஏனையவற்றுள்‌ எவையேனும்‌ நான்கு வினாக்களுக்குமாக மொத்தம்‌ 
ஐந்து வினாக்களுக்கு விடை எழுதுக. 


1. கீழ்வரும்‌ வினாக்களுக்குச்‌ சுருக்கமான விடை எழுதுக. 

(1) அரங்கச்‌ செயற்பாட்டில்‌ நிதி, நிர்வாகம்‌ மற்றும்‌ தொடர்பாடல்‌ திறன்‌ போன்றவற்றோடு அதிக 
தொடர்புடையவர்‌ எவ்வாறு அழைக்கப்படுவார்‌? (01 புள்ளி) 
கோலம்‌ ஆற்றுகை நிகழ்த்தப்பெறும்‌ அரங்க வெளியின்‌ பெயர்‌ யாது? (01 புள்ளி) 
கூத்தினை நெறிப்படுத்துபவர்‌ எப்பெயரால்‌ அழைக்கப்படுவார்‌? (01 புள்ளி) 
யப்பானிய நாடகங்களைப்‌ பார்க்கும்‌ ஒருவருக்குக்‌ கிடைக்கும்‌ அனுபவம்‌ யாது? (01 புள்ளி) 
ஊமச்‌ செயற்பாட்டின்போது அதிகளவில்‌ வெளிப்படூத்தப்படும்‌ சித்திரிப்பு யாது? (01 புள்ளி) 
திரெளபதி அம்மன்‌ சடங்குடன்‌ தொடர்புடைய மலையகக்‌ கூத்து ஒன்றின்‌ பெயர்‌ தருக. 

(01 புள்ளி) 
“மொட்டைத்‌ தலையுடன்‌ ஒற்றைப்‌ பிராமணன்‌ முன்னிதோ வாறானே...” எனும்‌ பாடல்‌ இடம்பெறும்‌ 
நாடகத்தின்‌ பெயர்‌ யாது? (01 புள்ளி) 
“நாமிருக்கும்‌ நாடு நமது' எனும்‌ நாடகத்தின்‌ ஆசிரியர்‌ யார்‌? (01 புள்ளி) 
பொட்டொளியின்‌ இரு வகைகளையும்‌ குறிப்பிடுக. (02 புள்ளிகள்‌) 
நாடகத்தின்‌ பிரதான மோடிகளைக்‌ குறிப்பிடுக. (02 புள்ளிகள்‌) 


நெறியாள்கை எனும்‌ எண்ணக்கருவினால்‌ நீர்‌ விளங்கிக்கொள்வது யாது? (03 புள்ளிகள்‌) 


நடிபாகமளித்தலில்‌ நெறியாளர்‌ ஒருவரின்‌ வகிபங்கினைக்‌ குறிப்பிடுக. (04 புள்ளிகள்‌) 


நாடக மூலக்கூறுகளை இணைப்பாக்கம்‌ செய்வதில்‌ நெறியாளர்‌ ஒருவரின்‌ படிமுறைச்‌ செயற்பாட்டினை 
உமது அரங்க அனுபவத்தினூடாக விளக்குக. (05 புள்ளிகள்‌) 


நாடகத்தில்‌ கையாளப்படும்‌ துணைக்கலைகள்‌ மூன்றினைக்‌ குறிப்பிடுக. (03 புள்ளிகள்‌) 
நாடகத்தயாரிப்பு ஒன்றில்‌ துணைக்கலைகளைத்‌ திட்டமிடும்போது கவனத்திற்‌ கொள்ளப்பட வேண்டிய 
விடயங்கள்‌ நான்கினைச்‌ சுருக்கமாக விளக்குக. (04 புள்ளிகள்‌) 
அரங்க அழகியலில்‌ துணைக்கலைகளின்‌ முக்கியத்துவத்தினை செய்முறை அனுபவத்தின்‌ ஊடாக 
விளக்குக. (05 புள்ளிகள்‌) 


51- நாடகமும்‌ அரங்கியலும்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌)-க.வா.த (சாதாரண தரப்‌ பரீட்சை - 2019 - இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. [ 9] 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


4. மஹாகவி து. உருத்திரமூர்த்தியால்‌ எழுதப்பெற்ற புதியதொரு வீடு நாடக எழுத்துருவில்‌ பின்வரும்‌ 
விடயங்கள்‌ பிரயோகிக்கப்பட்டுள்ள முறைமையைத்‌ தெளிவுபடுத்துக. 


(1) பாத்திரப்படைப்பு (௮) மாசிலன்‌ (02 புள்ளிகள்‌) 

(ஆ) மையுண்ட நெடுங்கண்ணாத்தை (02 புள்ளிகள்‌) 
(11) பெருங்காட்சிப்‌ பண்பு (04 புள்ளிகள்‌) 
(11) உணர்ச்சி வெளிப்பாடு (04 புள்ளிகள்‌) 


“நடிப்பு' என்ற பதத்திலிருந்து நீர்‌ விளங்கிக்கொள்வது யாது? (03 புள்ளிகள்‌) 
நடிப்பினை சிறப்பாக வெளிப்படூத்துவதற்கு அவசியமான திறன்கள்‌ நான்கினைக்‌ குறிப்பிடுக 

(04 புள்ளிகள்‌) 
நடிப்பினை விருத்தி செய்வதற்கு நடிப்புப்‌ பயிற்சிகள்‌ துணைபுரிகின்ற முறைமையினை நடிப்பு 
அனுபவத்தினூடாக விளக்குக. (05 புள்ளிகள்‌) 


உமது பிரதேசத்தில்‌ பயில்நிலையிலுள்ள சடங்காற்றுகைகள்‌ மூன்றினைக்‌ குறிப்பிடுக. 

(03 புள்ளிகள்‌) 
மேலே (1) இல்‌ நீர்‌ குறிப்பிட்டவற்றுள்‌ யாதாயினும்‌ ஒன்றினை அடிப்படையாகக்‌ கொண்டூ பின்வரும்‌ 
அம்சங்கள்‌ பிரயோகிக்கப்படும்‌ முறைமையைத்‌ தெளிவுபடுத்துக. 

(ஐ) நிகழ்த்தப்படும்‌ முறைமை (03 புள்ளிகள்‌) 
(ஆ) அரங்க வெளி (03 புள்ளிகள்‌) 
(இ) ஆற்றுவோர்‌ - பார்ப்போர்‌ ஊடாட்டம்‌ (03 புள்ளிகள்‌) 


7. பின்வருவனவற்றுள்‌ யாதாயினும்‌ மூன்றிற்குச்‌ சிறுகுறிப்பு எழுதுக. 
(1) இலக்குப்‌ பார்ப்போர்‌ (04 புள்ளிகள்‌) 


(11) மேடைக்குறிப்பு (04 புள்ளிகள்‌) 
(ப) கூட்டுப்‌ புதிதளித்தல்‌ (04 புள்ளிகள்‌) 
(11) மோதுகை (04 புள்ளிகள்‌) 


(௫ சொல்லாடல்‌ ்‌ (04 புள்ளிகள்‌) 


51- நாடகமும்‌ அரங்கியலும்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌)-க.வா.த (சாதாரண தரப்‌ பரீட்சை - 2019 - இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 
நாடகமும்‌ அரங்கியலும்‌ 11 
1. சுருக்கமான விடை தருக. 
1. அரங்கச்‌ செயற்பாட்டில்‌ நிதி, நிர்வாகம்‌ மற்றும்‌ தொடர்பாடல்‌ திறன்‌ போன்றவற்றோடு அதிக 
தொடர்புடையவர்‌ யார்‌? 


- தயாரிப்பாளர்‌ (01 புள்ளி) 


11. கோலம்‌ ஆற்றுகை நிகழ்த்தப்பெறும்‌ அரங்க வெளியின்‌ பெயர்‌ யாது? 
- தானாயம்‌ பொல / வாடிவீட்டூ முற்றம்‌ (01 புள்ளி) 


111. கூத்தினை நெறிப்படுத்துபவர்‌ எப்பெயரால்‌ அழைக்கப்படுவார்‌? 
- அண்ணாவியார்‌ (01 புள்ளி) 


iV. யப்பானிய நாடகங்களைப்‌ பார்க்கும்‌ ஒருவருக்குக்‌ கிடைக்கும்‌ அனுபவம்‌ யாது? 
- யூஜின்‌/யூஜென்‌ (௦1 புள்ளி) 


4. ஊமச்‌ செயற்பாட்டின்‌ போது அதிகளவில்‌ கெளிப்படுத்தப்படும்‌ சித்திரிப்பு யாது? 
- உடல்வழிச்‌ சித்திரிப்பு (01 புள்ளி) 


i. திஷளபதி அம்மன்‌ சடங்குடன்‌ தொடர்புடைய மலையகக்‌ கூத்து ஒன்றின்‌ பெயர்‌ தருக. 


- அர்ச்சுனன்‌ தபசு (01 புள்ளி) 
vii. “மொட்டைத்‌ தலையுடன்‌ ஒற்றைப்‌ பிராமணன்‌ முன்னிதோ வாறானே ....” எனும்‌ பாடல்‌ இடம்பெறும்‌ 

நாடகத்தின்‌ பெயர்‌ யாது? 

- பூதத்தம்பி (01 புள்ளி) 


viii. “நாமிருக்கும்‌ நாடு நமது” எனும்‌ நாடகத்தின்‌ ஆசிரியர்‌ யார்‌? 
- கவிஞர்‌. இ. முருகையன்‌ (01 புள்ளி) 


1. பொட்டொளியின்‌ இரு வகைகளையும்‌ குறிப்பிடுக. 
- அசையும்‌ பொட்டொளி 
- அசையாப்‌ பொட்டொளி (௦2 புள்ளிகள்‌) 


X. நாடகத்தின்‌ பிரதான மோடிகளைக்‌ குறிப்பிடுக. 
- யதார்த்தம்‌ 
- யதார்த்தம்‌ சாராதது / யதார்த்த விரோதம்‌ 
(௦2 புள்ளிகள்‌) 


மொத்தம்‌ 12 புள்ளிகள்‌ 


51- நாடகமும்‌ அரங்கியலும்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌)-க.வா.த (சாதாரண தரப்‌ பரீட்சை - 2019 - இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


2. 1. நெறியாள்கை எனும்‌ எண்ணக்கருவினால்‌ நீர்‌ விளங்கிக்‌ கொள்வது யாது? 


கருத்து நிலையிலுள்ள நாடகாசிரியரது / நெறியாளரது சிந்தனைகளுக்கு நடிகனை ஊடகமாகக்‌ 
கொண்டு பார்ப்போர்‌ முன்னிலையில்‌ காட்சி வடிவம்‌ வழங்கும்‌ செயல்‌ முறையை நெறியாள்கை 
எனலாம்‌. 
(இது சார்ந்து விடை எழுதியிருப்பின்‌ புள்ளிகள்‌ வழங்கவும்‌) 

(௦3 புள்ளிகள்‌) 


11. நடிபாகமளித்தலில்‌ நெறியாளர்‌ ஒருவரின்‌ வகிபங்கினைக்‌ குறிப்பிடுக. 


பொருத்தமான அரங்கப்‌ பயிற்சிகளை மேற்கொள்ளல்‌. 

பாத்திரத்தின்‌ பெளதிக, உளவியல்‌, சமூகவியல்‌ பண்புகளைக்‌ கருத்திற்‌ கொண்டு பாத்திரத்‌ தெரிவினை 

பொருத்தமாக மேற்கொள்ளல்‌. 

நடிகரின்‌ விசேட திறன்களைக்‌ கவனத்தில்‌ கொள்ளல்‌. 

நாடக எழுத்துருவை நன்கு வாசித்தல்‌. 

பாத்திரங்களை இனங்காணலும்‌ அவற்றின்‌ பண்புகளைப்‌ புரிந்து கொள்ளலும்‌. 

நியம அன்றேல்‌ நியமமில்‌ முறையிலான நடிகர்‌ தெரிவு நுட்பங்களைக்‌ கையாண்டூ நடிபாகமளித்தல்‌. 
(௦4 புள்ளிகள்‌) 


iii. நாடக மூலக்கூறுகளை இணைப்பாக்கம்‌ செய்வதில்‌ நெறியாளர்‌ ஒருவரின்‌ படிமுறைச்‌ 


செயற்பாட்டினை உமது அரங்க ௮னுபவத்தினூடாக விளக்குக. 


எழுத்துருப்‌ பகுப்பாய்வும்‌ திட்டமிடலும்‌ 

நடிகர்‌ தெரிவும்‌ நடிபாகமளித்தலும்‌ 

அரங்க மூலகங்களின்‌ இணைப்பாக்கம்‌ (ஒத்திகைகள்‌ மேற்கொள்ளல்‌) 

வகுப்பறை அனுபவங்களுடன்‌ பொருத்தி விடையளிக்கப்படல்‌ வேண்டும்‌. அவ்வாறாயின்‌ 05 
புள்ளிகளும்‌ பரீட்சார்த்தியின்‌ விடையளிப்பில்‌ அனுபவம்‌ ஓரளவு தென்படின்‌ 04 புள்ளிகளும்‌ வகுப்பறை 
அனுபவங்கள்‌ இல்லாத விடைகளுக்கு 03 புள்ளிகளும்‌ வழங்கப்‌ பெறலாம்‌. 


(05 புள்ளிகள்‌) 


மொத்தம்‌ 12 புள்ளிகள்‌ 


51- நாடகமும்‌ அரங்கியலும்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌)-க.வா.த (சாதாரண தரப்‌ பரீட்சை - 2019 - இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


த்‌ 


ii. 


iii. 


நாடகத்தில்‌ கையாளப்படும்‌ துணைக்கலைகள்‌ முன்றினைக்‌ குறிப்பீடுக. 
- வேடவுடை, காட்சியமைப்பு, ஒப்பனை, இசை, நடனம்‌, ஒலி, ஒளி, மேடைப்பொருள்கள்‌ இவை சார்ந்த 
விடைகள்‌ ஏதாவது மூன்றினைக்‌ குறிப்பிட்டிருத்தல்‌. 
(௦3 புள்ளிகள்‌) 


நாடகத்தயாரிப்பு ஒன்றில்‌ துணைக்‌ கலைகளைத்‌ திட்டமிடும்‌ போது கவனத்திற்‌ கொள்ளப்பட 
வேண்டிய விடயங்கள்‌ நான்கினைச்‌ சுருக்கமாக விளக்குக. 
- நாடகத்தின்‌ மோடி 
- கதைக்கரு 
- சூழல்‌ 
- நாடக வகை 
- நாடகத்தின்‌ மனநிலை 
- கதைக்‌ காலம்‌ 
- பண்பாட்டுப்‌ பின்புலம்‌ 
- கிடைக்கத்தக்க வளம்‌ 
(04 புள்ளிகள்‌) 


அரங்க ௮ழகியலில்‌ துணைக்‌ கலைகளின்‌ முக்கியத்துவத்தினைச்‌ செய்முறை அனுபவத்தின்‌ 

ஊடாக விளக்குக. 

- ஆற்றுகையை வலுப்படுத்துவதில்‌ துணைக்கலைகளின்‌ முக்கியத்துவம்‌. 

- ஆற்றுவோர்‌ பார்ப்போர்‌ ஊடாட்டத்தை வலுப்படுத்துவதில்‌ துணைக்‌ கலைகளின்‌ பங்களிப்பு 

- ஆற்றுகையின்‌ தாக்க வன்மைக்கு துணைக்‌ கலைகளின்‌ பங்களிப்பு ( அரங்க அனுபவத்தின்‌ 
அடிப்படையில்‌ குறிப்பிடப்பட வேண்டும்‌. ) 


அரங்க அனுபவத்தினுடனான விடையளிப்பிற்கு 05 புள்ளிகளும்‌, அரங்க அனுபவம்‌ ஓரளவு 
தென்படின்‌ 04 புள்ளிகளும்‌, அனுபவம்‌ குறிப்பிடப்படாதவிடத்து 03 புள்ளிகளும்‌ வழங்கவும்‌. 


(05 புள்ளிகள்‌) 
மொத்தம்‌ 12 புள்ளிகள்‌ 


4. மஹாகவி து. உருத்திரமூர்த்தியால்‌ எழுதப்பெற்ற புதியதொரு வீட நாடக எழுத்துருவில்‌ பின்வரும்‌ விடயங்கள்‌ 
பிரயோகிக்கப்பட்டுள்ள முறைமையைத்‌ தெளிவுபடுத்துக. 


i. 


பாத்திரப்‌ படைய்பு 
(௮) மாசிலன்‌ 
(ஆ) மையுண்ட நெடுங்கண்ணாத்தை 


(9) மாசிலன்‌ 
- பாத்திரத்தின்‌ பெளதிக, உளவியல்‌, சமூகவியல்‌ பண்புகள்‌ 
- ஏனைய பாத்திரங்கள்‌ மூலம்‌ வெளிப்படூத்தப்படூும்‌ பண்புகள்‌ (02 புள்ளிகள்‌) 


51- நாடகமும்‌ அரங்கியலும்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌)-க.பொ.த (சாதாரண தரப்‌ பரீட்சை - 2019 - இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


(ஆ) மையுண்ட டுங்கண்ணாத்தை 
- பாத்திரத்தின்‌ பெளதிக, உளவியல்‌, சமூகவியல்‌ பண்புகள்‌ 
- நாடகத்தின்‌ கதையை வளர்த்துச்‌ செல்வதில்‌ பாத்திரத்தின்‌ பங்கு 
- நாடக மோதுகையை வலுப்படுத்துவதில்‌ பாத்திரத்தின்‌ பங்களிப்பு 
(02 புள்ளிகள்‌) 


11. பெருங்காட்சீப்‌ பண்பு 
எழுத்துருவிற்கு ஊடாக மேற்கிளம்பும்‌ காட்சிப்‌ படிமங்கள்‌, பாத்திரங்கள்‌ மூலமான காட்சிப்‌ படைப்பாக்கம்‌ 
(கடற்கரை, கோயில்‌, வீடு) 
(04 புள்ளிகள்‌) 


111. உணர்ச்சி வெளிப்பாடு 
- நாடகக்‌ கதையினை வளர்த்துச்‌ செல்வதில்‌ உணர்ச்சிக்‌ கட்டங்களின்‌ முக்கியத்துவம்‌. 
- ஆற்றுவோர்‌ மற்றும்‌ பார்ப்போர்‌ நிலையிலான உணர்ச்சி வெளிப்பாடு 
- பாத்திரங்கள்‌, சூழமைவுகளின்‌ வெளிப்பாடூ 


- சந்தோசம்‌, கோபம்‌, கவலை, வெளிப்படும்‌ சந்தர்ப்பங்களை குறிப்பிட்டு விளக்குதல்‌. 
எதிர்பார்க்கப்படுகிறது. 
உதாரணம்‌ : 


திருமணம்‌ - சந்தோசம்‌ 
நெடுங்கணணாத்தையின்‌ வார்த்தைப்‌ பிரயோகம்‌ - கோபம்‌ 
மாயன்‌ மன்னவனை அழைத்துச்‌ செல்லல்‌ - கவலை 
(௦4 புள்ளிகள்‌) 
மொத்தம்‌ 12 புள்ளிகள்‌ 


5. 1. “நடிப்பு” என்ற பதத்திலிருந்து நீர்‌ விளங்கிக்‌ கொள்வது யாது? 

- நடிப்பு என்பது உடல்‌, உளம்‌, குரல்‌ இணைந்த ஒத்திசைவின்‌ மூலம்‌ ஏதோவொரு விடயத்தை 
வெளிக்கொணர்தல்‌ / சித்திரித்தல்‌ ஆகும்‌. இன்னொரு ஆளாகி பாத்திரத்தை சித்தரித்தல்‌. இது 
சார்ந்து விடை எழுதியிருப்பின்‌ புள்ளிகள்‌ வழங்கவும்‌. 

(03 புள்ளிகள்‌) 


11. நடிப்பினை சிறப்பாக வெளீப்படுத்துவதற்கு அவசியமான திறன்கள்‌ நான்கினைக்‌ குறிப்பிடுக. 
- உடல்சார்ந்த திறன்‌ 
- குரல்‌ சார்ந்ததிறன்‌ 
- உளம்‌ சார்ந்த திறன்‌ 
- செயலியக்கம்‌ சார்ந்த திறன்‌ 
- தொடர்பாடல்‌ திறன்‌ 
- புதிதளித்தல்‌ சார்ந்த திறன்‌ மற்றும்‌ உள்ளார்ந்த ஆற்றல்‌, கற்பனைத்‌ திறன்‌, அவதானம்‌, கிரகித்தல்‌, 
செவிமடுத்தல்‌, படைப்பாக்கம்‌. 
- திசை மட்டம்‌, பரப்பு, சமநிலை போன்ற நடிப்பு நுட்ப ஆற்றல்‌. 
(இவற்றில்‌ 4 இனை குறிப்பிடல்‌) 
(04 புள்ளிகள்‌) 


51- நாடகமும்‌ அரங்கியலும்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌)-க.வா.த (சாதாரண தரப்‌ பரீட்சை - 2019 - இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 


111. நடிப்பினை விருத்தி செய்வதற்கு நடிப்புப்‌ பயிற்சிகள்‌ துணைபுரிகின்ற முறைமையினை நடிப்பு 


அனுபவத்தின்‌ ஊடாக விளக்குக. 


நடிகர்‌ பெறுகின்ற அத்தியாவசிய பயிற்சிகளைக்‌ குறிப்பிட்டு அப்பயிற்சிகள்‌ உதவுகின்ற முறை 
மையினை பரீட்சார்த்தி தனது அனுபவத்தினூடாக விளக்கல்‌. 

உடல்‌ உளத்‌ தளர்‌ நிலைப்‌ பயிற்சிகள்‌, குரல்‌ மற்றும்‌ பேச்சுப்‌ பயிற்சிகள்‌. 

சுவாசப்‌ பயிற்சி, உள ஒருமைப்பாட்டுப்‌ பயிற்சி, புலணுர்வுப்‌ பயிற்சி. 

இப்பயிற்சிகள்‌ பரீட்சார்த்தியின்‌ அனுபவத்துடன்‌ தொடர்புபடுத்திக்‌ குறிப்பிடப்படல்‌. 

நடிப்பு அனுபவத்துடன்‌ தரப்படும்‌ விடைகளுக்கு 05 புள்ளிகளும்‌, ஓரளவு நடிப்பு அனுபவம்‌ கெளிப்பட்டால்‌ 
04 புள்ளிகளும்‌, நடிப்பு அனுபவம்‌ குறிப்பிடப்படாவிட்டால்‌ 03 புள்ளிகளும்‌ வழங்கவும்‌. 


(05 புள்ளிகள்‌) 
மொத்தம்‌ 12 புள்ளிகள்‌ 


1. உமது பிரதேசத்தில்‌ பயில்நிலையிலுள்ள சடங்காற்றுகைகள்‌ மூன்றினைக்‌ குறிப்பிடுக. 


சூரன்‌ போர்‌ 

வேட்டைத்‌ திருவிழா 

பாண்டவர்‌ வனவாசம்‌ 

பாஸ்கா 

குளிர்த்தி 

ரட்டயக்கும 

மற்றும்‌ பிற 

(இவற்றில்‌ மூன்றினைக்‌ குறிப்பிடல்‌) (0௦3 புள்ளிகள்‌) 


ii. மேலே (1) ஒல்‌ நீர்‌ குறிப்பிட்டவற்றுள்‌ யாதாயினும்‌ ஒன்றினை அடிப்படையாகக்‌ கொண்டு 


பின்வரும்‌ அம்சங்கள்‌ பிரயோகிக்கப்படும்‌ முறைமையைத்‌ தெளீவுபடுத்துக. 


(0) நிகழ்த்நுகை முறைமை 


- போலச்‌ செய்தல்‌ 

- பாத்திரமேற்றல்‌ / ஆள்‌ மேற்கொள்ளல்‌ / கோலங்‌ கொள்ளல்‌ 

- ஆடல்‌, பாடல்‌, வடிவம்‌, கதை 

- செயல்கள்‌ (03 புள்ளிகள்‌) 


(ட) அரங்க வெளி 


- ஆற்றுகை நிகழும்‌ வெளியின்‌ இயல்பு 
- ஆற்றுகை வெளியின்‌ பண்புகள்‌ நிகழ்த்துகை முறையில்‌ ஏற்படுத்தும்‌ தாக்கம்‌ 


(03 புள்ளிகள்‌) 
(௫) ஆற்றுவோர்‌ - பார்ப்போர்‌ ஊடாட்டம்‌ 
- பார்ப்போரின்‌ இயல்பும்‌ - பங்கு கொள்ளலும்‌ 
- ஆற்றுகையின்‌ தாக்கம்‌ பார்ப்போரில்‌ செல்வாக்கு செலுத்தும்‌ விதம்‌ 
- ஆற்றுவோர்‌ - பார்ப்போர்‌ தாக்க மறுதாக்கம்‌ 
(03 புள்ளிகள்‌) 


மொத்தம்‌ 12 புள்ளிகள்‌ 


51- நாடகமும்‌ அரங்கியலும்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌)-க.வா.த (சாதாரண தரப்‌ பரீட்சை - 2019 - இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ அந்தரங்கமானது 
7. பின்வருவனவற்றுள்‌ யாதாயினும்‌ முன்றிற்குச்‌ சிறுகுறிப்பு எழுதுக. 


1. ஒலக்குப்‌ பார்ப்போர்‌ 

- பார்ப்போர்‌ என்பதன்‌ பொருள்‌ விளக்கம்‌ 
-  இலக்குப்‌ பார்ப்போர்‌ என்பதன்‌ விளக்கம்‌ 
-  இலக்குப்‌ பார்ப்போரின்‌ பண்புகள்‌ 
- ஆற்றுவோருக்கும்‌ பார்ப்போருக்குமிடையிலான ஊடாட்டம்‌ 
- வெற்றி தோல்வியைத்‌ தீர்மானிப்பதில்‌ பார்ப்போரின்‌ செல்வாக்கு 

போன்ற விடயங்கள்‌ எதிர்பார்க்கப்படுகின்றன. 

(04 புள்ளிகள்‌) 

11. மேடைக்குறிப்பு 
- மேடைக்குறிப்பு என்பதன்‌ விளக்கம்‌ 
- மேடைக்குறிப்பினுள்‌ உள்ளடக்கப்படக்கூடிய அம்சங்கள்‌ 
- நாடக எழுத்துருவாக்கத்தின்‌ போது மேடைக்குறிப்பின்‌ முக்கியத்துவம்‌. 
- நாடகத்‌ தயாரிப்பிற்கு மேடைக்‌ குறிப்புக்களின்‌ பங்களிப்பு 

போன்ற விடயங்கள்‌ எதிர்பார்க்கப்படுகின்றன. (04 புள்ளிகள்‌) 


111. கூட்டுப்‌ புதிதளித்தல்‌ 
- கூட்டுப்‌ புதிதளித்தல்‌ என்பதன்‌ விளக்கம்‌ 
- புதிதளித்தலுக்கான நுட்பங்கள்‌ 
- புதிதளித்தலின்‌ போது கவனிக்கப்பட வேண்டிய விடயங்கள்‌ 
- சூழமைவு, பாத்திரம்‌, பொருள்‌, நிகழ்ச்சி என்பன தொடர்பான புதிதளித்தல்கள்‌. 
- அரங்கத்‌ தயாரிப்பின்‌ போது புதிதளித்தலின்‌ பங்களிப்பு 
- கூட்டாகப்‌ புதிதளிக்கும்‌ போது ஏற்படும்‌ ஒருமைப்பாட்டம்சங்கள்‌ 
போன்ற விடயங்கள்‌ எதிர்பார்க்கப்படுகின்றன. 
(04 புள்ளிகள்‌) 


iV. மோதுகை 

- மோதுகை என்பதன்‌ விளக்கம்‌ 

- நாடகத்தில்‌ மோதுகையின முக்கியத்துவம்‌ 

- மோதுகை நிலைமைகள்‌ 

- மோதுகை வளர்த்தெடுக்கப்படும்‌ விதம்‌ 

போன்ற விடயங்கள்‌ எதிர்பார்க்கப்படுகின்றன. 
(04 புள்ளிகள்‌) 

4, சொல்லாடல்‌ 

- சொல்லாடல்‌ என்பதன்‌ விளக்கம்‌ 

- சொல்லாடலின்‌ முக்கியத்துவம்‌ 

- சொல்லாடலின்‌ போது கவனிக்க வேண்டிய அம்சங்கள்‌ 

- சொல்லாடல்‌ நுட்பங்கள்‌ 


- நாடகத்தில்‌ சொல்லாடலின்‌ பங்களிப்பும்‌ தாக்கவன்மையும்‌ 


போன்ற விடயங்கள்‌ எதிர்பார்க்கப்படுகின்றன. 
(04 புள்ளிகள்‌) 


மொத்தம்‌ 12 புள்ளிகள்‌ 
51- நாடகமும்‌ அரங்கியலும்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌)-க.பொ.த (சாதாரண தரப்‌ பரீட்சை - 2019 - இறுதித்‌ திருத்தங்கள்‌ உள்ளடக்கப்படவுள்ளன. 


